GOVERNMENT OF TAMIL NADU 

2019 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 -14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
[Price : Re . 0 .80 Paise . 


FF = " * 


: : 


: HT 


தமிழ்நாடு அரசிதழ் 


SE 


* 


- 


- - 


| E 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மையே வெல் 


வல்லும் 


No . 55 ] 


சென்னை , வியாழக்கிழமை , பிப்ரவரி 7 , 2019 
தை 24 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2050 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


பிழைத் திருத்தங்கள் 


7 - 1 - 2019 - ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீட்டில் (வெளியீடு எண் 7A ) பகுதி IV - பிரிவு 1 
பக்கங்கள் 1 முதல் 83 வரையில் வெளியிடப்பட்ட அரசினர் சட்டமுன்வடிவுகளுக்கு பின்வரும் பிழைத் திருத்தங்கள் 
வெளியிடப்படுகின்றன: 
அ . பக்கம் எண் 1 ( பொருளடக்கம் ) 
(i ) " எண் 2 / 2019 தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் ( ஒழுங்குமுறைப்படுத்துதல் ) சட்டம் ” என்பதற்குப் பதிலாக , 

" எண் 2/ 2019 தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் ( ஒழுங்குமுறைப்படுத்துதல் ) திருத்தச் சட்டம் " என்று 
படிக்கவும் ; 


( ii) " எண் 7 / 2019 தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரிச் (திருத்த ) சட்டம் . 81 - 83 " என்பதற்குப் பதிலாக , 

" எண் 7 /2019 தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரிச் (திருத்த ) சட்டம் ... 81 

" எண் 8/2019 தொழில் தகராறுகள் (தமிழ்நாடு திருத்தம் ) சட்டம் ... 82 - 83 ” என்று படிக்கவும் . 
ஆ . பக்கம் எண் 82 

சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 8 /2019 
"(1) இந்தச் சட்டம் 2019 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழில் தகராறுகள் (தமிழ்நாடு திருத்தம் ) சட்டம் 

என்று வழங்கப்பெறும் ” என்ற குறுந்தலைப்புக்கு பதிலாக , 
"(1) இந்தச் சட்டம் 2019 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் ( தமிழ்நாடு திருத்தம் ) சட்டம் என்று 

வழங்கப்பெறும் ” என்று படிக்கவும் . 


கி . சீனிவாசன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


55 - Ex -IV - 1 - 1 


